











இருக்குறளார்‌ 9 


௮௮௬ 








இதனோடு ஒப்பிட்டு வடலூர்‌ அடிகளாரின்‌ பொன்‌ மொழி 
களையும்‌ நோக்குங்கள்‌ :-- 

பல்வகைப்பட்ட சமய பேதங்களும்‌, சாத்திர பேதங்களும்‌, 
சாதி பேதங்களும்‌, ஆசார பேதங்களும்‌ போய்‌, சத்த 
சன்மார்க்கப்‌ பெருநெறி ஒழுக்கம்‌ விளங்கும்‌. அது கடவுள்‌ 
சம்மதம்‌. (அருட்பா) 





இன்று, வடலூர்‌ சென்று வள்ளலாரின்‌ திருவாக்குகளைப்‌: 
பாராயணம்‌ செய்து பக்திப்‌ பரவச மடையும்‌ அடியார்களில்‌ 
எத்தனை பேர்‌, அடிகளாரின்‌ உண்மை எண்ணம்‌ நிறைவே ற--- 
சாதி மதம்‌ ஓழிய புராணக்‌ குப்பைகள்‌ நீங்கத்‌ தியாகம்‌: 
செய்து செய்கை முறையில்‌ வெளிவந்து, மக்களிடையே பாடு 
படுகிறார்கள்‌ என்று கேட்கின்றோம்‌? அந்த அடிகளார்‌ எண்ணத்‌ 
தையும்‌, நிறைவேற்றி வைக்க அரும்பாடு படுபவர்‌ அந்த 
ஈரோட்டுப்‌ பெரியார்தானே என்பதை யாரே மறுக்க வல்லார்‌ 8 
ஆனால்‌ ஒன்று ₹ ப 

அன்றைய தினமே வடலூரார்‌ ஒரு உண்மையினைத்‌ தெளீ 
வாகக்‌ கூறி. விட்டார்‌. சாதி, மத, சமய; புராண, வேத கால 
மெல்லாம்‌ மலையேறி விட்டது. உலகம்‌ இனி இவைகளைப்‌ பின்‌ 
பற்றாது. பிற்காலத்தில்‌ ஞானிகள்‌ வருகின்றனர்‌; புது உலகை 
உண்டாக்குவர்‌ என்று கூறிவிட்டார்‌. இவ்வுண்மையினை, அடி. 
களார்‌ மறைந்து, ஐந்து ஆண்டுகட்குப்‌ பின்னர்த்‌ தோன்றிய 
ஈரோட்டுப்‌ பெரியார்‌ செய்து காட்டி வெற்றி காணுகின்றார்‌ 
என்பது மிகையாகாதன்றோ? வடலூரார்‌ தெளிவு படுத்திய - 
தைக்‌ காணுங்கள்‌ :-- தி 


இதுவரையில்‌ கர்ம சித்தருடைய காலம்‌. அதனால்‌ சம 
யங்களும்‌, மதங்களும்‌ பரவியிருந்தன. இப்போது வரப்போகி 
றது ஞான சித்தருடைய காலம்‌--இனி, : சாதி சமய முதலாஎ 
ஆசாரங்களெல்லாம்‌ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞா 
ஆசாரம்‌ ஒன்றே விளங்கும்‌. சமய, மதங்களில்‌ சொல்‌ ஓசி 
கர்த்தாக்கள்‌, மூர்த்திகள்‌, ஈஸ்வரன்‌, பிரமம்‌, வம்‌, முதலிய! 
தத்துவங்கள்‌ காலப்பிரமாண பரியந்தம்‌ இருப்பதே பொதிய 
அதற்கு மேலீராது."'--(அருட்பா) ரம்‌. 


10 ப வடலூரும்‌ ஈசேர்டும்‌ 


சவரவளி வளவ? 








வலையை 





மேற்கூறிய தெய்வீகக்‌ கோளாறுகளும்‌, கற்பனைகளும்‌ 
நாட்டில்‌ மறைந்துவிடும்‌ காலம்‌ வந்தே திரும்‌ என்றார்‌. இன்று 
நம்‌ கண்முன்‌ பொய்ச்‌ சாத்திரக்‌ குப்பைகளையும்‌, தேவாதி 
தேவக்‌ கூட்டங்களையும்‌ வெறுத்தொதுக்கி உண்மையினை நம்‌ 
பெரியார்‌ நமக்கு உரைத்தே வருகின்றார்‌ £ 


இந்த நாட்டின்‌ படிப்பு, மக்கள்‌ தொட்டதை யெல்லாம்‌ 
கடவுள்‌ செயல்‌ என்று சொல்லி, முயற்சியை அலட்சியப்படுத்த 
வும்‌; சோம்பேறியாக்கவும்‌, உட்காரவுமே பயன்படுகிறது. 
அதனால்‌ சோம்பேறிகளும்‌, சாதுக்களும்‌; சநீ்நியாசிகளும்‌ இங்கு 

௮.திகமாக விடுகிறார்கள்‌. 
பெரியார்‌ (“*மேல்நாடும்‌, க&ீழ்நாடும்‌??) 


“டுவறியர்களை உண்டாக்கும்‌ மதத்தை வேரோடு களைந்‌தெறி 
வாம்‌. சாத்திரங்கள்‌ ஓழிந்தால்தான்‌ சமாதானம்‌ நிலவும்‌.” 


ப --பெரியார்‌ (13-3-48) 
சில குறிப்புகள்‌ 


ப வடலூரார்‌, 1823-ம்‌ ஆண்டு), அக்டோபர்‌ 5-ம்‌ தேதி 
ஞாயிற்றுக்கிழமை, தென்னாற்காடு மாவட்டம்‌. மருதூர்‌ இரா 
மத்தில்‌, இராமையா பிள்ளைக்கும்‌ சின்னம்மையாருக்கும்‌ பிறந்‌ 
தார்கள்‌. வேங்கட நாய்க்கருக்கும்‌, சின்னத்தாயம்மைக்கும்‌; 
அறிவறிந்த புதல்வராகப்‌ பெரியார்‌ இராமசாமி அவர்கள்‌, 
1879-ம்‌. ஆண்டு செப்டம்பர்‌ 17-ம்‌ தேதி பிறந்தார்கள்‌-- 
அதாவது வடலாரார்‌ மறைந்து ஐந்து ஆஅண்டுகட்குப்‌ பின்பு. 
அழு.களார்‌, ஐம்பத்தொரு ஆண்டுகள்‌ இவ்வுலகில்‌ வாழ்நீது, 
"இருத்தொண்டு செய்து, 1874-ம்‌ அண்டில்‌--(காந்தியடிகள்‌ 
மறைந்த தனத்தைப்‌ போல்‌)--ஜனவரி 30-ம்‌ நாள்‌ தமது 
தரிசனத்தைக்‌ கடைசி முறையாக மக்களுக்குக்‌ காண்பித்து 
மறைந்து விட்டார்கள்‌. (அடிகளார்‌ மறைந்ததைப்‌ பற்றி, அவ்‌ 
வளவுதான்‌ இன்று நமக்குத்‌ தெரிகிறது 1) 


தோற்றம்‌ 


ம வடலூர்‌ அடிகள்‌, உருவத்தில்‌ சாதாரண உயரமுள்ளவர்‌. 
மெலிந்த சரீரமுடையவர்‌. எஜும்புகள்‌ தெரியும்‌. ஆயினும்‌ 


இருக்குறளாரர்‌ ற 





வீரிய பலமுள்ளவர்‌. நிமிர்ந்த தேகம்‌, தெளிந்தமாநிற (சாதா 
ரண இவப்பு) மேனியர்‌. நீண்ட மெல்லிய நாசியுடையவர்‌. 
பரந்த பொறி பறக்கும்‌ கண்களையுடையவர்‌. இவருடைய 
முகத்தில்‌ சதா சற்று விசனக்குறி காணப்பட்டிருந்தது. இவர்‌, 
கடை காலத்தில்‌ முடியை நீளமாய்‌ வளரவிட்டி ருந்தார்‌. 

இவர்‌, யோகளுக்கு . அடுக்காத வழக்கமாய்ப்‌ பாத 
ரட்சையை (ஆற்காட்டு சோடு) தறித்திருந்தார்‌. இவருடைய 
உடை, இரண்டு வெள்ளை ஆடையைவிட வேறில்லை. (ஓரே 
ஆடையை அடுத்தியிருந்ததாகவும்‌ கேள்வி) இவர்‌ இளைப்பாறின 
தாக யாரும்‌ அறியமாட்டார்‌. 


தாய்மொழிப்‌ பற்று 

அந்தக்‌ காலத்திலேயே அடிகளுக்கு, வடமொழி வெறுப்‌ 
பும்‌, தாய்மொழிப்பற்றும்‌ அளவு கடந்திருந்தது என்பதை யறிய 
நாம்‌ வியப்புற வேண்டியிருக்கின்றது. வடமொழியின்‌, டம்ப 
மான --. கற்பனையான -- விரும்பத்தகாத குணபாவங்களையும்‌ 
அடிகளார்‌ குறித்துத்‌ தன்‌ தாய்மொழியின்‌ மேம்பாட்டினை 
இலகுவாக எடுத்துக்காட்டி விட்டார்கள்‌. ்‌ 

1 இடம்பத்தையும்‌, ஆரவாரத்தையும்‌, பிரயாசத்தையும்‌, 
பெருமறைப்பையும்‌, பொழுது போக்கையும்‌ உண்டு பண்ணு கிற. 
ஆரியம்‌ (சமஸ்க்ருதம்‌) முதலிய பாஷைகளில்‌ எனக்கு ஆசை -: 
செல்ல வொட்டாது, பயிலுதற்கும்‌, அறிவதற்கு மிகவும்‌. 
'இலேச௬டையதாய்‌, பாடுதற்கும்‌, துதித்தற்கும்‌ மிகவும்‌ இனிமை 
யூடையதாய்‌, சாகாக்‌ கல்வியை இலேசில்‌ அறிவிப்பதாய்த்‌,. 
திருவருள்‌ வலத்தாற்‌ கிடைத்த தென்மொழி (தமித்‌) ஒன்றின்‌ 
டத்தே மனம்‌ பற்றச்‌ செய்து அத்தென்மொழிகளாற்‌ பல்‌ 
வகைத்‌ தோத்திரப்‌ பாட்டுகளைப்‌ பாடுவித்தருளினீர்‌.'' 

இவ்வாறு தனது உள்ளத்தைத்‌ திறந்து காட்டி, குருணை 
யும்‌, அன்புமே ஆண்டவன்‌ என்று அறுதியிட்டுக்‌ கூறிய இராம: 
லிங்கப்‌ பெருமான்‌ தமிழ்மொழியின்‌ அருமையினைக்‌ கூறிம௫ழ்ந்‌ 


தார்‌. மொழிப்பற்றே வேறு எந்தப்‌ பற்றுக்கும்‌ அடிப்படையான து. ழீ 


என்பதைப்‌ பெரியார்‌ பலமுறையும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌... 


12 வடலூரும்‌ ஈரோடும்‌ 


சவகு க்வளவளவ வவவரப 25 அவச களவி வார்‌ 











1924-ம்‌ ஆண்டில்‌, திருவண்ணாமலையில்‌ கூடிய காங்கிரஸ்‌ 
மாநாட்டில்‌ தலைமை தாங்கியபொழுது இபரியார்‌ கூ றினார்‌ :-- 
ஒரு நாட்டிற்‌ பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும்‌ பற்று 
களுக்குள்‌ தலையாயப்‌ பற்று மொழிப்பற்றேயாகும்‌. மொழிப்‌ 
பற்றிராதாரிடத்துத்‌ தேசப்பற்றிராது என்பது நிச்சயம்‌. 
(தேசமென்பது பாஷையை அடிப்படையாகக்‌ கொண்டிலங்கு 
வது. ஆதலால்‌, தமிழர்களுக்குத்‌ தாய்மொழிப்‌ பற்றுப்‌ பெருக 
வேண்டுமென்பது எனது வேண்டுகோள்‌.” 
இந்நாட்டில்‌ ஆரியாகள்‌ தங்கள்‌ ஆதிக்கதிதை நிலைநாட்ட, 
வடமொழிக்கு உயர்வு கொடுக்கப்‌ பல வழிகளிலும்‌ சூழ்ச்சி 
செய்து, உலக வாழ்க்கையில்‌ ஒரு, ஓடிந்து போன குண்டுசிக்கும்‌ 
பயன்படாத பாஷையாகிய ௮வ்‌ வடமொழிக்கு எவ்வளவு பணம்‌ 
செலவழிக்கப்‌ படுகிறது என்பது, வெகு நாட்களாகத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ கவனித்து வரும்‌ செய்தியாகும்‌. '-- பெரியார்‌ (10-5-1931) 
 என்னருந்தமிழமே ! நீ தான்‌ மலையாளம்‌; நீயே தெலுங்கு; 
நீயே கன்னடம்‌'' (பெரியார்‌ சென்னைப்‌ பேச்சு) 
நாங்கள்‌ திராவிட நாடு, திராவிட மொழி என்று கூறும்‌ 
போது!” **மொழி போச்சு'' “மொழி போச்சு” என்று கூப்பாடு 
போடுந்‌ தோழனே 1! எங்கள்‌ முயற்சியால்‌ எது போகும்‌ 2? உன்‌ 
அறியாமை வேண்டுமானால்‌ போகுமே யொழிய, உண்மையில்‌; 
தமிழுக்கே, தமிழ்‌ நாட்டிற்கோ கடுகளவேனும்‌ தீமை 
வருமா??? _ (பெரியார்‌ சென்னைப்‌ பேச்சு ) 


ஒரு வேடிக்கை! 


நாட்டிற்கென்று தமது உடல்‌ பொருள்‌ ஆவி அனைத்தை : 
யும்‌ அர்ப்பணம்‌ செய்த பெரியார்களின்‌ வாழ்க்கையினைத்‌ துருவி 
ஆராயுங்கால்‌, கேவலம்‌ பள்ளிப்படிப்பினால்‌ அவர்கள்‌ மேதாவி 
களாக, அல்லது சமூக இர்திருத்தத்‌ தலைவர்களாக விளங்கினார்க 
ளென்று யாரும்‌ கூறமுடியாது. பெரியார்‌ கூறுவன நம்மை 
வியப்புறச்‌ செய்கின்றன:-- 

ஈநான்‌ பள்ளியில்‌ படித்தகாலம்‌ மிகச்‌ சொற்ப காலமே 
யாகும்‌. இண்ணைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ மூன்று வருட காலமும்‌ , 


இருக்குறளார்‌ 18 
பள்ளிக்கூடமென்னும்‌ ஆங்கில முறைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
இரண்டு வருடமும்தான்‌ படித்தவன்‌...எனக்குப்‌ படிப்பே 
வராது என்று என்‌ பெற்றோர்‌ முடிவு கட்டி விட்டதாகவும்‌, 
தான்‌ மிகவும்‌ துடுக்கான பிள்ளாயாய்‌ இருந்ததாகவும்‌, ஆதலால்‌ 
என்னைப்‌ பள்ளியில்‌ பகலெல்லாம்‌ பிடித்து வைத்திருந்து இர 
வில்‌. வீட்டிற்கனுப்பினால்‌ போதுமென்று கருதியதாகவும்‌ 
சொன்னார்கள்‌. நான்‌ படித்த காலு வார்த்தைகளை பிழையறக்‌ 
கூட எழுத மூடியாது என்பதுதான்‌.'--பெரியார்‌ (21-7-39 
(கோவை) : 

தோழர்களே! இன்றைய பெரியார்‌ அவர்களை நம்‌ முன்‌ 
காணுஇன்ற நாம்‌, அவர்கள்‌ மேலே கூறிய வார்த்தைகள்‌£ 
நினைத்து வியப்புறுவதைத்‌ தவிர வேறு என்ன செய்யமுடியும்‌? 
இஃது உலக இயற்கையே போலும்‌/ 

கல்வி கற்கவில்லை என்பதனால்‌ நம வடலூர்‌ வள்ளலா 
ருக்கு உணவு உடை முதலியன கொடுக்காதே என்று, நமது 
அடிகளை வளர்த்து வந்த அவரது தமையனார்‌ சபாபதி பிள்கா 
அவர்கள்‌, தனது மனைவியாரிடம்‌ ம்க்‌ கண்டவாறு கூறி 
விட்டார்‌! 

நம்முடைய தம்பி இராமலிங்கம்‌ ஈமது கருத்துக்கிணங்கக்‌ 
கல்வி பயிலாது பல வகையானத்‌ துறையில்‌ காலத்தை வீணே 
போக்குஇன்றான்‌. ஆதலால்‌ அவலுக்கு இன்று முதலாக நம்‌ 
வீட்டில்‌ உணவும்‌ உடையும்‌ அளிக்க வேண்டாம்‌.”' 

இந்தக்‌ கடுமையான உத்தரவைக்‌ கேட்ட அடிகளாரின்‌ 
அண்ணியார்‌, அடிக்கடி. அடி.களாரிடத்தில்‌ பின்வருமாறு கூறுவ 
துண்டு:-- 

“தங்கள்‌ தமையனார்‌ சொற்படி கல்வி கற்பதில்‌ கருத்தைச்‌ 
செலுத்தினால்‌, இத்துணைத்‌ துன்பங்களும்‌ நேராவே; ஆதலால்‌ 
இனியாவது எனக்காகத்‌ தாங்கள்‌ கல்வி பயிலுவதில்‌ கருத்தைச்‌ 
செலுத்தவேண்டும்‌''-- ப 

உலகம்‌ உய்யும்‌ அன்பு. நெறியினை சகோதரத்துவம்‌ என்‌ 
னும்‌ மெய்க்நெறியினை புகட்டித்‌ தந்தருளிய இராமலிங்க வள்ள 
லாரின்‌ இளமைப்பருவம்‌ நம்மைத்‌ இகைக்க வைத்து விடுகின்றது 
என்பது மிகையாகாது. 


[க .. வடலூரும்‌ ஈசோடும்‌ 


வுவாவாவாவாவசயாவா வாவ வ போவாவாவர்வா வாயால வா! வா வாவாவ சவா வாவா வாவ வாவ வ வாகிய விவா வவ வவ வவச வசிய வச்‌ வச மனி பன்‌ வசிபசிபசிடி 
ள்‌ ்‌ 


வேறு பாடு 


அடிகளார்‌ அன்று ஆரம்பித்த சமரச சுத்த சன்மார்க்க 
சங்கம்‌ முழு வெற்றியினையும்‌ அடையவில்லை என்று கூற முடி. 
யும்‌. காரணம்‌ அவர்கள்‌ எண்ணங்கள்‌, சாதிக்கொடுமைகளும்‌,. 
மதத்திமிரும்‌ பிடித்தாட்டிய நாட்டில்‌, புரட்சிகரமானதாகவே 
காணப்பட்டன. புரட்சிக்கரமான எண்ணங்களை நாட்டில்‌ 
புகுத்த அவர்கள்‌, புரட்சிகரமான: பாதையில்‌ செல்லவில்லை. 
செல்லுவதற்கு ௮வர்‌ மனம்‌ இடங்கொடுக்கவில்லை. அதற்குக்‌. 
காரணம்‌ அவர்கள்‌ எல்லாம்வல்ல சர்வ வியாபியான ஆண்ட 
வனை மக்களுக்குக்‌ காட்டி, சாதி மத சமய பேதங்களைக்‌ கண்டித்‌ 
தார்‌. சுருங்கக்‌ கூறவேண்டுமானால்‌ “மயிலே இறகு போடு”? 
என்னும்‌ பழமொழியைப்போல்‌ அவரது நோக்கமும்‌ பாதையும்‌ 
சென்றன. 

அகத்தும்‌ புறத்தும்‌ விளங்குகின்ற அருட்பெருஞ்‌ சோதி 
உண்மைக்‌ கடவுள்‌ ஒருவரே யுள்ளார்‌ என்கின்ற மெய்யறிவை 
விளக்கிவைத்தருளினீர்‌. சைவம்‌, வைணவம்‌, சமணம்‌, பெளத்‌ 
தம்‌ முதலாக அளவிறந்த சமயங்களும்‌, அச்சமயத்தில்‌ குறித்த 
சாதனங்களும்‌, தெய்வங்களும்‌, கதிகளும்‌, தத்துவ இத்தி விகம்‌: 
பங்களும்‌, வேதங்கள்‌, ஆகமங்கள்‌, புராணங்கள்‌, சாத்திரங்கள்‌ 
முதலிய கலைகள்‌ எல்லாம்‌ கற்பனைக்‌ கலைகள்‌ என்றும்‌--அவை 
களை அடையாதபடி, தடை செய்வித்தருளினீர்‌'' (அருட்பா) 
அதலால்‌, இனியேனும்‌ ஜீவாகளாகுிய நாம்‌ விரைந்து, 
விரைந்து வீண்‌ போகாமல்‌--உண்மை அறிவு, உண்மை அன்பு-- 
உண்மை இரக்கம்‌ முதலிய ௬ப குணங்களைப்‌ பெறுவோம்‌” 
(அருட்பா) 

“சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே | 

சாத்திரச்‌ சந்தடிகளிலே கோத்திரச்‌ சண்டையிலே 
ஆதியிலே அபிமானித்தலைகின்ற உலகீர்‌ 


அலைந்து அலைந்து வீணேநீர்‌ அழிவது அழகு அலவே”” 


(அருட்பா?) 
. இவ்வாறு வடலூரார்‌ உள்ளமும்‌, நோக்கமும்‌ ஆசையும்‌ 
. இளவிலாவது இருந்தன; உருதி உருஇப்பாடினார்கள்‌; பிரசங்‌ 






ரீ ன்‌ 
2ல்‌ % 
ரீ க 
கடர ்‌ 
ஷன்‌ ்‌ 
1 * 


இருக்குறளரர்‌ ெ்‌ க ட ட சூ 15 


3. 
பக்குவ கவகு 


இத்தார்கள்‌. ஆரியத்தில்‌ வதண்‌ மக்கள்‌ எளிதில்‌ பின்பற்றி 
னார்களா? மேலும்‌ அடிகளார்‌ நெஞ்சு கொதித்துக்‌ கூறியவை 
களைப்‌ பார்ப்போம்‌. 


“உண்மை சொல்ல வந்தன்னே, என்று உண்மையைச்‌ 
சொல்லப்புகுந்தாலும்‌ கொள்வாரில்லை; மூன்‌ உள்ளவர்கள்‌ 
உண்மையைத்‌ தெரியவொட்டாது மண்ணைப்போட்டு மறைத்து 
விட்டார்கள்‌.” ்‌ (அருட்பா) 


வள்ளலாரின்‌ இந்தக்‌ கொள்கைகளை அப்படியே இன்று 
நமது பெரியார்‌ வாழ்க்கையிலும்‌ கண்டுதான்‌ வருகின்றோம்‌. 
சாதி மத சமய பேதங்களை அழித்துப்‌ பொசுக்கவே, ஈரோட்டுப்‌ 
பெரியார்‌, சுய மரியாதைச்‌ சங்கத்தை நிறுவித்‌ தொண்டாற்றி 
வருகின்றார்‌. அரும்பாடு படுகின்றார்‌; **மயிலே இறகு போடு”: 
என்ற பாதை வெற்றியளிக்காது என்பது பெரியார்‌ நோக்கம்‌. 
இங்குதான்‌ வடலூராருக்கும்‌--ஈரோட்டாருக்கும்‌ உள்ள வேறு 
பாடு காணக்‌இடக்இன்றது. புரட்சி மனப்பான்மை யொன்றே 
கைமேல்‌ பலன்‌ தரம்‌ என்பதைப்‌ பெரியார்‌ நன்கு கண்டவர்கள்‌. 
நாட்டில்‌ மலிந்து நடக்கும்‌ *நாசகார”க கொள்கைகள்‌ மடிய 
எதையும்‌ தியாகம்‌ செய்யவேண்டு மென்கிறார்‌. ஆண்டவனை 
முன்னே நிறுத்தி மக்களை மூட வழக்கங்களிலிருந்து விடு 
வித்து; அன்பு--சமத்‌ துவம்‌--சகோதரத்துவம்‌, இவைகள்‌ப்‌ 
போதித்த வடலாரார்‌ போலல்லாது, உலகத்தை ௩ம்‌ கண்‌ 
முன்னே நிறுத்திக்கொண்டு மக்களுடைய காட்டுமிராண்டித்‌ 
தனமான வாழ்க்கையினை எடுத்துக்காட்டி--புரட்சி மனப்பான்‌ 
மையுடன்‌ செயல்‌ முறையில்‌ இன்றே செய்யவேண்டு மென்று 
பெரியார்‌-கர்ச்சனை செய்து வருகின்றார்‌: 


மனிதனுக்கு மனிதன்‌ தொடக்கூடாது; கண்ணில்‌ படக்‌ 
கூடாது; தெருவில்கூட நடக்கக்கூடாது? கோயிலுக்குள்‌ 
போகக்கூடாது. குளத்தில்‌ கூட தண்ணீர்‌ எடுக்கக்கூடாது 
என்கின்ற கொள்கைகள்‌ உள்ள இந்த நாட்டைய்‌ பூகம்பத்தால்‌ 
அமிக்கலாமா, எரிமலையின்‌ நெருப்புக்‌ குழம்பால்‌ எரிக்கலாமா?”? 
பெரியார்‌” 


16 வடலூரும்‌ ஈசேரடும்‌ 


சண சவசவள்‌? 





*"உனக்கு உரிமை மறுக்கும்‌ சட்டத்தையும்‌, சாத்திரத்தை 
யும்‌ நெருப்பிலிடவேண்டும்‌. இந்த உரிமையினை மறுக்கும்‌ 
மதத்தை மடியச்‌ செய்யவேண்டும்‌?'. 

--பெரியார்‌ (திருச்சிப்‌ பேச்சு) 

“உயர்ந்த சாதி என்று எவனெவன்‌ திமிரோடு உங்கள்‌ முன்‌ 
வருகிறானோ; அவனைக்‌ குறுக்கே வரும்‌ ஒரு பாம்பைப்போல்‌ 
கருதவேண்டும்‌. அதுதான்‌. சாதி ஒழிப்புக்குச்‌ சரியான மருந்து. 
அது இஞ்செக்ஷன்‌ மாதிரி உடனே வேலை செய்ய ஆரம்பித்து 
விடும்‌.” -- பெரியார்‌ (28--1--48) 

** அறியாமையால்‌ சில அற்பர்கள்‌ நம்மை வகுப்புவாதிக 
ளென்று குறை கூறி வருகிறார்கள்‌. நாம்‌ வகுப்பு வாதிகளல்ல: 
எல்லோருக்கும்‌ மேலாக வகுப்புகள்‌ ஓழிய வேண்டுமென்று கூறி 
வருவது நாம்தான்‌. வகுப்புகளை ஒழிப்பதுதான்‌ ஈமது முக்கிய 
வேலையாகவும்‌ இருக்து வருகறது.?! --பெரீயார்‌ (13-3-48) 

ஆரியமதப்‌ பித்தலாட்டங்களும்‌, ஆணவத்‌ திமிர்பிடித்த 
சாதிக்‌ கும்பல்களும்‌ மலிந்து வேரூன்றிவிட்ட இந்த நாட்டில்‌ 
கைகண்ட மருந்து பெரியார்‌ கொடுக்கும்‌ புரட்சி மனப்பான்‌ 
மையேயாகும்‌ என்பதை யாரும்‌ அறிவார்‌. வடலூரார்‌ இக்‌ 
கொடுமைகளைக்‌ கண்டு அழுது அழுது கண்ணீர்‌ வடி.த்தார்‌-- 
மனம்‌ கூந்தார்‌--விசனப்பட்டார்‌--சாதி மதப்‌ பேய்கள்‌ 
ஓடுவதைக்‌ காணணோம்‌--** கடை விரித்தோம்‌, கொள்வாரில்லை '? 
என்றும்‌ கூறிவிட்டார்‌. அடிகளார்‌ கெஞ்சு கெக்குவிட உருஇ 
உருகப்‌ பாடினார்‌. அவைகளைச்‌ செயல்‌ முறையில்‌ இன்று 
நாட்டில்‌ நிறுத்திக்‌ காட்ட முனைந்து நிற்பவர்‌. ஈரோட்டுப்‌ பெரி 
யார்‌ ஒருவரேயன்றி, அருட்பா புத்தகங்களைப்‌ பாராயணம்‌ 
பண்ணிக்கொண்டு சாதுகளாயிருக்கும்‌ கூட்டமல்ல; என்று 
வெளிப்படையாகக்‌ கூறுவோம்‌. வடலூரார்‌ வருந்தக்‌ ௯. றினா:- 





டட குட்ூனிபனபபசவவகவளய வவட அளிய ட வ வவ கவள வளவ வைப கூ பளக 


$. வேதநெறி ஆகமத்தின்‌ நெறிப வுராணங்கள்‌ 
விளம்புநெறி இதிகாசம்‌ விதித்த ஜெறிமுழுதும்‌ 
ஓதுகின்ற ஐது அனைத்தும்‌ உளவனைத்தும்‌ காட்டி. 
2. கலையுரைத்த கற்பனையே நிலையெனக்‌ கொண்டாடும்‌ 
கண்மூடி வழக்கமெலாம்‌ மண்மூடிப்‌ போக 











